» 


ர ்‌ 
டர.) 


& 


ர 
\ 


( 


| 
௫ 


க 


பூலையுடி - கதையும்‌ 


i BTS ON 


221 


bi 


ஸகல ஸெளபாக்யங்களும்‌ தரும்‌ 
படு வையவ லகம்‌ 
பூஜையும்‌ கதையும்‌ 


பதிப்பகத்தார்‌ 
திரி டர்‌ ஏஜென்ஸி பிரட்‌ விமிபெட்‌ 


சென்னை 


Book Name : SRI VAIBHAVA LAKSHMI (POOJA & KADHAI) 
Language : Tami 


Copy Right :  GIRI TRADING AGENCY PRIVATE LIMITED 
Edition ட நரசி 

Pages : 40 

Price : Rs.8.00 

ISBN No. :  81-7950-077-2 

Book Size : Crown 

Paper :  Creamwove 

Typesetting & Wrapper 

Design by :  GIRI TRADING AGENCY PRIVATE LIMITED 


All rights are reserved. No part of this publication should be reproduced 
in any form or by an இதத்‌ mechanical, photocopying or otherwise, 
without prior written த்ர ssion of the publisher. 


Copies can be had from our outlets 


GIRL TRADING AGENCY PRIVATE LIMITED 
Modi Niwas, Opp. Post Office, MATUNGA, Mumbai 400 019 
Email Mumbai id : glritradingagency@vsnl.com 


BRANCHES : . SECUNDERABAD 
MYLAPORE ’ . Sri Subramanya Swami Devalayam, 


10, Kapaleeswarar Sannadhi ப ச்‌ பதம 


Street, Mylapore, 


Chennai 600 004. DOMBIVILI 

NANGANALLUR No.6, Arjun Co-operative Housing 

8, 10th Street, Society, Shiv Mandir Road, Ram 
Near Raghavendra Temple, Nagar, Near Sagar Dairy, Dombivili (E), 
Nanganallur, Chennai 600 061. Mumbai - 421 201. 

COIMBATORE Seva Dham “A” Wing, Shripal Nagar, 
F6, T. M. House, Rajaji Path, Opp. Madrasi Mandir, 
92, Thiruvenkatasamy Road, Dombivili (E), Thane Dist. 421 201. 
R. S. Puram, Coimbatore 641 002. GOREGAON 

KANCHIPURAM 2, Siddhi Vinayak Apts, 

5, Kamakshi Amman Sannadhi Bangur Nagar, Goregaon (W), 
Street, Kanchipuram 631 502. Mumbai 400 062. 

MADURAI NERUL 

15, North Tower Street, S.I.E.S. Engineering & Computer 
(Opp. Mottai Gopuram) College Complex, Anjaneyar Temple, 
Madurai 625 001. Nerul, Navi Mumbai 400 706. 


Email Chennai id : giritrading@vsnl.com 
Website : www.giritrading.com 


ர வைபவ லக்ஷ்மீ . 
பதிப்புரை 


செல்வத்திற்கு தலைவியான மஹாலக்ஷ்மி எப்பொழுதும்‌ 
எல்லோராலும்‌ பூஜிக்கத்‌ தகுந்தவள்‌. ஜாதி, மத, இன 
வேறுபாடில்லாமல்‌ வணங்கத்‌ தகுந்தவள்‌. காரணம்‌? செல்வம்‌ 
எல்லோருக்கும்‌ அவசியம்‌. 

“பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை.: அருள்‌ இல்லார்க்கு 
அவ்வுலகில்லை' என்பது சான்றோர்‌ வாக்கு, பொருளைக்‌ கொண்டு 
இவ்வுலகிலுள்ள எல்லா இன்பங்களையும்‌ அடையலாம்‌. அதற்கும்‌ 
அன்னையின்‌ அருள்‌ வேண்டும்‌. உடல்‌ வலிமை, மன வலிமை : 
இவைகளை அளிப்பதும்‌ மஹாலக்ஷ்மியே. அன்னையின்‌ 
அருளைப்பொற்று இப்பிறப்பின்‌ முடிவில்‌ வானுலகிலும்‌ சுகத்தை 
அடையலாம்‌. 

"எளிமையான முறையில்‌ அம்பிகையை பூஜித்து வேண்டியவற்றை 
வேண்டுபவர்‌ அடைய இந்த ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ பூஜையை முறைப்படி 
பூஜிக்க பக்தர்களுக்கு வழங்குகிறோம்‌. தனலக்ஷமியே ஸ்ரீவைபவ 
லக்ஷ்மியாவாள்‌. விஸ்தாரமாக எங்கும்‌ நிறைந்து பக்தர்களைக்‌ 
காப்பாற்று வதால்‌ ஸ்ரீ வைபவலக்ஷ்மியென்று அழைக்கப்படுகிறாள்‌. 
கிடைத்த செல்வத்தை அழியாமல்‌ பாதுகாத்துத்‌ தருபவளும்‌ 
அன்னையே. இப்பூஜையை செய்து பலர்‌ பயனடைந்துள்ளனர்‌. பலர்‌ 
எங்களுக்கு தெரிவித்தும்‌ உள்ளனர்‌. அவற்றுள்‌ இரண்டை இப்‌ 
புத்தகத்தில்‌ காட்டியுள்ளோம்‌. எனவே பலரும்‌ பயனடையும்‌ 
வண்ணம்‌ இப்புத்தகத்தை அச்சிட்டு காஞ்சி ஸ்ரீ ஆச்சாரிய 
சுவாமிகளின்‌ பாதகமலங்களில்‌ ஸமர்ப்பிக்கின்றோம்‌. 


பதிப்பகத்தார்‌. 


உ 


ஸ்ரீ ரஸ்து 
ஸ்ரீ கணேசா ய நம: 
யீ வைபவ லசஷ்மீ வ்ரத பூஜை 

"ஸ்ரீ வைபவலக்ஷ்மி” தனலக்ஷ்மியேயாவாள்‌. ஸ்ரீ வைபவ 
லக்ஷ்மீ வ்ரதம்‌ எல்லோருக்கும்‌ உரியது. வீட்டில்‌ உள்ள 
பெண்கள்‌ எல்லோரும்‌ சேர்ந்து செய்யலாம்‌. பெண்கள்‌ 
இல்லாத வீட்டில்‌ ஆண்களும்‌ செய்யலாம்‌. இது எளிதில்‌ 
பலனளிக்கக்கூடியது. அவரவர்கள்‌ வேண்டும்‌ வரங்களை 
அன்னை ஸ்ரீ வைபவலக்ஷ்மீ அளிப்பாள்‌. இந்த விரதத்தை 
மேற்கொள்வதால்‌ ஸகல மங்களங்களும்‌ உண்டாகும்‌. 

வ்ரதம்‌ எடுத்துக்‌ கொள்பவர்கள்‌ அனுஷ்டிக்க : 
வேண்டிய முறைகள்‌ 

ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ விரதத்தை வெள்ளிக்கிழமை 
யன்றுதான்‌ தொடங்க வேண்டும்‌. அது முதல்‌ ஒவ்வொரு 
வெள்ளிக்கிழமையும்‌ விரதம்‌ இருந்து பூஜையை செய்து 
வரவேண்டும்‌. நினைத்த காரியம்‌ வெற்றிகரமாக முடிய 
பதினொன்று அல்லது இருபத்தோரு வெள்ளிக்கிழமை 
தொடர்ந்து செய்து வர வேண்டும்‌. இதற்குள்‌ வேண்டிக்‌ 
கொண்ட காரியம்‌ நிச்சயமாக நிறைவுறும்‌. விரதத்தை 
கடைசி வெள்ளிக்கிழமை பூர்த்தி செய்ய வேண்டும்‌. ஒரு 
வெள்ளிக்கிழமை இடையில்‌ விட்டுப்‌ போனாலும்‌ 
பதினொன்று அல்லது இருபத்திஒன்று வெள்ளிக்கிழமை 
மொத்தமாகச்‌ செய்ய வேண்டும்‌. 

மிகவும்‌ தூய்மையான மனத்துடனும்‌, நம்பிக்கையுடனும்‌, 
பக்தியுடனும்‌ செய்ய வேண்டும்‌. 


அதிகாலையில்‌ எழுந்து ஸ்நானம்‌ செய்துவிட்டு அன்றாட 
வேலைகளை முடிக்க வேண்டும்‌. நாள்‌ முழுவதும்‌ மனதை 


5 


ஸ்ரீ வைபவ லக்ஷ்மியிடம்‌ செலுத்தி “ ஜய மஹா லக்ஷ்மீ” என்ற 
ஐபத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும்‌. 

காலையிலிருந்து உபவாசம்‌ இருந்து மாலை பூஜைக்குப்‌ 
பிறகு ப்ரலாதத்தை உணவாக உட்கொள்ளலாம்‌. 
முடியாதவர்கள்‌ இரவு பூஜைக்குப்‌ பின்‌ ஒரு வேளை உணவு 
அருந்தி அன்னை ஸ்ரீ மஹாலக்ஷ்மியிடம்‌ நம்பிக்கை கொள்ள 
வேண்டும்‌. 

இப்பூஜையை வீட்டிற்குள்ளேயோ, வெளியில்‌ கோவிலிலோ 
செய்யலாம்‌. தனியாகவும்‌ செய்யலாம்‌. பலர்‌ சேர்ந்தும்‌ 
செய்யலாம்‌. பலர்‌ சேர்ந்து செய்யும்போது பூஜா சாமான்களை 
அவரவர்கள்‌ தனியாக கொண்டு வருதல்‌ வேண்டும்‌. 11, 21, 
51, 101 பெண்கள்‌ சேர்ந்து செய்யலாம்‌. 


பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்‌,குறைந்த அளவு 1008 முறை 

“ஜய மாம்‌ லக்ஷ்மீ” என்ற மந்த்ரத்தை ஜபிக்க வேண்டும்‌. 

கூடுதலாகவும்‌ ஜபிக்கலாம்‌. பூஜை மாலைவிளக்கு வைக்கும்‌ 
நேரத்தில்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌., 


அன்றைய தினம்‌ வருட; அய்ன, ருது, மாத, பக்ஷ, வார 
திதி, நக்ஷத்ரங்களை பஞ்சாங்கத்தில்‌ பார்த்து அறிந்து 
ஸங்கல்பத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்ளவும்‌. 

பூஜைக்குத்‌ தேவையான பொருட்கள்‌ ' 

வெள்ளி, செம்பு, பித்தளை இவைகளில்‌ ஏதாவது 
ஒன்றினால்‌ செய்த குடம்‌ அல்லது கலசம்‌ அல்லது சொம்பு, 
தூய்மையான தீர்த்தம்‌ (தண்ணீர்‌) தேன்‌, பஞ்சாம்ருதம்‌, 
கலசத்தின்‌ மேல்‌ வைக்கும்‌ அளவுள்ள தட்டு அல்லது 
கிண்ணம்‌, அரிசி, ஸ்ரீ வைபவ லக்ஷமீயந்த்ரம்‌, அஷ்டலக்ஷ்மீ 
படம்‌, மங்கள ஸூத்ரம்‌ (தாலிச்சரடு) வெள்ளி, பவுன்‌ அல்லது 


6 


சாதாரண நாணயங்கள்‌, சந்தனம்‌, குங்குமம்‌, மஞ்சள்‌ பொடி, 
புஷ்பம்‌, வெற்றிலை, பாக்கு, பழம்‌, தேங்காய்‌, சர்க்கரை 
பொங்கல்‌, தீபம்‌, ஊதுவத்தி, கற்பூரம்‌, மணை 
(ஆசன பலகை). 
பூஜை செய்யும்‌ முறை 

பூஜை செய்யுமிடம்‌ மிகவும்‌ அமைதியும்‌ தூய்மையும்‌ 
உடையதாக இருக்க வேண்டும்‌. அன்று மாலை கை 
கால்களை சுத்தம்‌ செய்து கொண்டு தீபம்‌ ஏற்றி வைத்து 
விட்டு ஒரு மணைப்‌ பலகையை போட்டு கிழக்கு முகமாக 
உட்கார வேண்டும்‌. ஆஸன பலகைக்கு முன்‌ கோலமிட்டு 
அதன்மேல்‌ அரிசியை சதுரமாக பரப்பி சமமாக நிரவி விட 
வேண்டும்‌. அதன்மேல்‌ பூர்ண கும்பம்‌ போல்‌ கலசத்தை ஏலம்‌, 
கிராம்பு, பச்சை கற்பூரம்‌, குங்குமப்பூ இவைகளைச்‌ சேர்த்த 
தீர்த்தத்தால்‌ நிரப்பி அதன்‌ மேல்‌ தட்டு அல்லது கிண்ணம்‌ 
வைத்து நாணயங்களால்‌ நிரப்ப வேண்டும்‌. நாணயத்‌ தட்டின்‌ 
மீதோ அல்லது கலசத்தின்‌ அருகிலோ ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ 
யந்த்ரத்தையும்‌ ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ படத்தையும்‌ வைக்க 
வேண்டும்‌. 

கலசம்‌, யந்த்ரம்‌, அஷ்டலக்ஷ்மி படம்‌ இவற்றிற்கு சந்தனம்‌ 
குங்குமமிட்டு முடிந்தளவு புஷ்பத்தால்‌ அலங்கரிக்க 
வேண்டும்‌. கலசத்திற்கு முன்‌ மஞ்சள்‌ பொடியை தண்ணீர்‌ 
ஊற்றி பிசைந்து பிள்ளையார்‌ பிடித்து வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. நிவேதனப்‌ பொருட்களையும்‌ கொண்டு வந்து 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. பிறகு சங்கல்பம்‌ செய்து 
விக்னேச்வர பூஜையையும்‌, ப்ரீ வைபவ லக்ஷ்மீ பூஜையையும்‌ 
செய்ய வேண்டும்‌. பிறகு வைபவ லக்ஷ்மீ பூஜை 
வரலாற்றினைப்‌ படிக்க வேண்டும்‌, அல்லது பிறரைப்‌ படிக்கச்‌ 
சொல்லிக்‌ கேட்க வேண்டும்‌. - 


பிறகு ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ ஸ்தோத்ரம்‌ செய்து முடிந்த 
வரையில்‌ பஜனை செய்து சர்க்கரை பொங்கல்‌ நிவேதனம்‌ 
செய்ய வேண்டும்‌. பிறகு கலசத்திற்கு ஆரத்தி எடுக்க 
வேண்டும்‌. பிறகு கலச தீர்த்தத்தை தான்‌ சிறிதளவு 
உட்கொண்டு, ப்ரோக்ஷித்துக்‌ கொண்டு வீடு முழுவதும்‌ 
ப்ரோக்ஷித்து வந்தவர்களுக்கும்‌ தீர்த்தமாகக்‌ கொடுத்து 
மீதியை துளசிச்‌ செடியில்‌ ஊற்ற வேண்டும்‌. கீழ்‌ உள்ள 
அரிசியை அரிசிப்பானையில்‌ போட்டு வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. 


விரதத்தை பூர்த்தி செய்கின்ற அன்று 11, 21, 51 அல்லது 
101 “ ஸ்ரீ வைபவலக்ஷ்மீ வ்ரத பூஜா” புத்தகத்தை குங்குமமிட்டு 
தாம்பூலத்தில்‌ வைத்து கொடுத்து ப்ரஸாதமும்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

பூஜையில்‌ வைத்துள்ள நாணயத்தை பத்திரப்படுத்தி 
ஒவ்வொரு பூஜைக்கும்‌ உபயோகப்படுத்தவும்‌. அதை செலவு 
செய்யக்கூடாது. 

அந்த ப்ரஸாதத்தையே தான்‌ உட்கொண்டு உபவாஸ 
மிருக்கலாம்‌. முடியாதவர்கள்‌ பிறகு சைவ உணவு மட்டும்‌ 
அருந்தலாம்‌. 

ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கும்‌ 
அதில்‌ கலந்து கொள்பவர்களுக்கும்‌ செல்வம்‌ பெருகும்‌. 
அஷ்ட ஐச்வர்யமும்‌ உண்டாகும்‌. மனநிம்மதியுண்டாகும்‌. 
நினைத்த காரியம்‌ கை கூடும்‌. 


ஸரி வைபவ லக்ஷ்மீ பூஜை 

ஸ்ரீ வைபவலக்ஷமீக்குரிய வெள்ளிக்கிழமை விரதம்‌ 
ஏற்றவர்கள்‌ வெள்ளிக்கிழமை தோறும்‌ ஸ்ரீ வைபவ 
லக்ஷ்மிக்கு பூஜை செய்ய வேண்டும்‌. 

யர விக்னேச்வர பூஜை 

(முதலில்‌ விக்னேச்வர பூஜையைச்‌ செய்த பிறகு 
மூ வைபவ லக்ஷ்மீ பூஜை செய்ய வேண்டும்‌.) 

(பூஜை ஆரம்பிக்கும்முன்‌, கால்‌ கைகளை சுத்தம்‌ செய்த 
பின்‌ ஆசமநம்‌ செய்யவும்‌. கையில்‌ புஷ்பம்‌, அக்ஷதை 
எடுத்துக்கொண்டு) 
சுக்லாம்‌ பரதரம்‌ விஷ்னும்‌ சசிவர்ணம்‌ சதுர்‌ 
ப்ரஸன்ன வதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வ விக்னோப ல்‌, | 

என்று சொல்லித்‌ தலையில்‌ குட்டிக்‌ கொள்ளவும்‌ 

ப்ராணாயாமம்‌ 

ஒம்‌ பூ: ஓம்‌ புவ: ஓம்‌ ஸுவ: ஒம்‌ மஹ: ஓம்‌ ஜன: ஓம்‌ தய. 
ஒகும்‌ ஸத்யம்‌, ஒம்‌ தத்ஸவிதுர்வரேண்யம்‌ பர்கோ தேவஸ்ய 
தீமஹி தியோ யோ ந: ப்ரசோதயாத்‌, ஒமாப: ஜ்யோதீரஸ: 
அம்ருதம்‌ ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம்‌. 

மமோபாத்த ஸமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேச்‌'வர 
ப்ரீத்யர்த்தம்‌. 
ததேவ லக்னம்‌ ஸுதினம்‌ ததேவ 

தாராபலம்‌ சந்த்ரபலம்‌ ததேவ | 
வித்யா பலம்‌ தைவ பலம்‌ ததேவ 
ஸ்ரீ லக்ஷ்மீபதே: (அ)ங்க்ரியுகம்‌ ஸ்மராமி ॥| 


9 


கரிஷ்யே மாணஸ்ய கர்மண: நிர்விக்நேந 
பரிஸமாப்த்யர்த்தம்‌ ஆதெளவிக்னேச்‌'வர பூஜாம்‌ கரிஷ்யே 
என்று அசஷதையை ஸங்கல்பித்து வடக்கே போடவும்‌: 

மஞ்சள்‌ பிள்ளையார்‌ மீது பூஜிக்கவும்‌ 

கணாநாம்த்வா கணபதிகும்‌ ஹவாமஹே கவிம்‌ கவீநாம்‌ 
உபமச்‌'ரவஸ்தமம்‌ ஜ்யேஷ்ட்டராஜம்‌ ப்ரஹ்மணாம்‌ 
ப்ரஹ்மணஸ்பத ஆந ச்‌'ருண்வந்நூதிபிஸ்‌ ஸீத ஸாதனம்‌. 

அஸ்மின்‌ ஹரித்ராபிம்பே ஸுமுகம்‌ மஹாகணபதிம்‌ 
த்யாயாமி ஆவாஹயாமி என்று சொல்லி மஞ்சள்‌ பிள்ளையார்‌ 
மீது புஷ்பம்‌ அக்ஷ்தைகளை ஸமர்ப்பிக்கவும்‌. 


பிறகு உபசார பூஜை 


ஸ்ரீ மஹாகணபதயே நம: அர்க்யம்‌ ஸமர்ப்பயாமி 

ஸ்ரீ மஹாகணபதயே நம: பாத்யம்‌ ஸமர்ப்பயாமி 

ஸ்ரீ மஹாகணபதயே நம: ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி 

ஸ்ரீ மஹாகணபதயே நம:  ஒளபசாரிக ஸ்நானம்‌ ஸமர்ப்பயாமி 

ஸ்ரீ மஹாகணபதயே நம: ஸ்நானானந்தரம்‌ ஆசமநீயம்‌ ஸமர்ப்பயாமி 
ஸ்ரீ மஹாகணபதயே நம: வஸ்த்ரார்த்தம்‌ அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி 

ஸ்ரீ மஹாகணபதயே நம: அலங்கரணார்த்தம்‌ அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி 
ஸ்ரீ மஹாகணபதயே நம: யஜ்ஞோபவீதார்த்தம்‌ அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி 
ஸ்ரீ மஹாகணபதயே நம: கந்தான்‌ (சந்தனம்‌) ஸமர்ப்பயாமி (சந்தனம்‌ இடவும்‌) 
ஸ்ரீ மஹாகணபதயே நம: கந்தஸ்ய உபரி ஹரித்ராகுங்குமம்‌ 


ஸ்ரீ மஹாகணபதயே நம: 


ஸமர்ப்பயாமி (குங்குமம்‌ இடவும்‌) 
புஷ்பை: பூஜாயாமி 


ஓம்‌ 


(புஷ்பம்‌ அக்ஷதைகளையெடுத்து அர்ச்சிக்கவும்‌) 


ஸுமுகாய 
ஏகதந்தாய 
கபிலாய 
கறகர்ணகாய 
லம்பபோதராய 
விகடாய 
விக்னராஜாய 
கணாதிபாய 
தூமகேதவே 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


ஓம்‌ 
ஓம்‌ 


கணாத்யக்ஷாய நம: 
ஃபாலசந்த்ராய நம: 


ம கஜாநநாய நம: 
ம வக்ரதுண்டாய நம: 
ம்‌ சூர்ப்பகர்ணாய நம: 
ம ஹேரம்பாய நம: 
ம ஸ்கந்தபூர்வஜாய நம: 
ம ஸ்ரீமஹாகணபதயே நம: 


நாநாவித பத்ர பரிமள புஷ்பாணி ஸமர்ப்பயாமி 


(பிறகு வெற்றிலை, பாக்கு, பழம்‌ இவைகளை நிவேதனம்‌ 
செய்ய வேண்டும்‌) 


ஸ்ரீ மஹாகணபதயே நம: கதளீஃபலம்‌ நிவேதயாமி 
(வாழைப்பழம்‌ நிவேதனம்‌ செய்யவும்‌). பாநீயம்‌ ஸமர்ப்பயாமி 
(உத்தரணியால்‌ தீர்த்தம்‌ எடுத்து கிண்ணத்தில்‌ விடவும்‌) 

வெற்றிலை, பாக்கு மீது ஒரு உத்தரணி தீர்த்தத்தை 
விடவும்‌. தாம்பூலம்‌ ஸமர்ப்பயாமி (என்று சொல்லி அக்ஷதை 
போடவும்‌.) 


ஸ்ரீ மஹாகணபதயே நம: கற்பூர நீராஜனம்‌ ஸமர்ப்பயாமி 
(என்று கற்பூரம்‌ காட்டவும்‌) 


வக்ரதுண்ட மஹாகாய கோடிஸூர்ய ஸமப்ரப | 
அவிக்நம்‌ குரு மே தேவ ஸர்வகார்யேஷ ஸர்வதா || 
(ப்ரதக்ஷிண நமஸ்காரங்களைச்‌ செய்யவும்‌) 


11 


“ஸ்ரீ மஹா கணபதி ப்ரஸாதம்‌ சிரஸா க்ருஹ்ணாமி 
(என்று புஷ்பம்‌ கொஞ்சம்‌ எடுத்து தலையில்‌ வைத்துக்‌ 
கொண்டு அக்ஷதையை சி'ரஸில்‌ (தலையில்‌) போட்டுக்‌ 
கொள்ளவும்‌. 


பிறகு ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீக்கு (கலசத்தில்‌) பூஜையைச்‌ 
செய்யவும்‌ 


3» 


ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ பூஜை 
சுக்லாம்‌ பரதரம்‌ விஷ்ணும்‌ சசிவர்ணம்‌ சதுர்புஜம்‌ | 
ப்ரஸன்ன வதனம்‌ த்யாயேத்‌ ஸர்வ விக்னோப சாந்தயே | 
ப்ராணாயாமம்‌ 
ம்‌ பூ: ஓம்‌ புவ: ஒம்‌ ஸுவ: ஓம்‌ மஹ: ஓம்‌ ஜன: ஓம்‌ தப: ஒகும்‌ ஸத்யம்‌, 
ஓம்‌ தத்ஸவிதுர்வரேண்யம்‌ பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந: 
ப்ரசோதயாத்‌, ஓமாப: ஜ்யோதீரஸ: அம்ருதம்‌ ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம்‌. 
ஸுங்கல்பம்‌ 

மமோபாத்த ஸமஸ்த துரித க்ஷயத்வாரா, ஸ்ரீ பரமேச்‌'வர 
ப்ரீத்யர்த்தம்‌, சுபே சோ'பநே முஹுர்த்தே, ஆத்ய ப்ரஹ்மண த்விதீய 
பரார்த்தே, ச்வேதவராஹ கல்பே, வைவஸ்வத மந்வந்தரே, 
அஷ்டாவிகும்‌ சதிதமே கலியுகே, ப்ரதமேபாதே, ஜம்பூத்வீபே, 
பாரதவர்ஷே, பரதக்கண்டே, மேரோ: தக்ஷிணே பார்ச்வே, ச காப்தே, 
அஸ்மிந்‌ வர்த்தமாநே வ்யாவஹாரிகே, ப்ரபவாதி ஷஷ்டி 
ஸம்வத்ஸராணாம்மத்யே .... நாம ஸம்வத்ஸரே... அயனே...ருதெள... 
மாஸே...பக்ஷ.. யாம்‌(திதி)... சுபதிதெள. -ப்ருகுவாஸர 
யுக்தாயாம்‌...நக்ஷத்ர யுக்தாயாம்‌, சுபயோக சுபகரண ஏவங்குண 
விசேஷண விசிஷ்டாயாம்‌ அஸ்யாம்‌ (திதி) சுபதிதெள, 
(அவரவர்களுக்கு உரிய ப்ரார்த்தனைகளை வேண்டிக்‌ கொள்ள 
வேண்டும்‌) மம சீ'க்ரமேவ விவாஹ ப்ராப்த்யர்த்தம்‌, மம தீர்க்க 


12 


ஸெளமாங்கல்ய அவாப்த்யர்த்தம்‌, மம பர்த்துச்ச அந்யோந்ய ப்ரீதி 
புரஸ்ஸரம்‌ அவியோகார்த்தம்‌. ஸத்புத்ர ஸகல ஸெளபாக்ய 
ஸித்யர்த்தம்‌. லக்ஷ்மீ கடாக்ஷ அனுக்ரஹ ஸித்தியர்த்தம்‌ 
இஷ்டகாம்யார்த்த ஸித்யர்த்தம்‌ ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ ப்ரீத்யர்த்தம்‌, 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ ப்ராஸத ஸித்யர்த்தம்‌ ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ 
ப்ரஸாதாத்‌ ஸகல சிந்தித மனோரதாவாப்த்யர்த்தம்‌ ஸ்ரீ வைபவ 
லக்ஷ்மீ பூஜாம்‌ கரிஷ்யே (என்று கூறி உத்தரணியால்‌ சிறிது 
தீர்த்தத்தை எடுத்து கையை துடைத்துக்‌ கொண்டு.) 
பிறகு “விக்நேச்‌'வராய நம: யதாஸ்தானம்‌ 
ப்ரதிஷ்டாபயாமி” 

(என்று சொல்லி அக்ஷதை புஷ்பம்‌ சேர்த்து மஞ்சள்‌ 

பிள்ளையாரை வடக்கே நகர்த்தவும்‌). 


கலச பூஜ 

பஞ்சபாத்திரத்தில்‌ தீர்த்தம்‌ நிரப்பி பாத்திரத்திற்கு 
சந்தனம்‌ குங்குமமிட்டு ஒரு துளசியை தீர்த்தத்தில்‌ போட்டு 
அதை கையால்‌ மூடிக்‌ கொண்டு, 
கலசஸ்ய முகே விஷ்ணு: கண்டே ருத்ரஸ்ஸமாச்ரித: 
மூலே தத்ர ஸ்திதோ ப்ரஹ்மா மத்யே மாத்ருகணாஸ்ம்ருதா ॥ 
குகெஷள து ஸாகராஸ்‌ ஸர்வே ஸப்த த்வீபா வஸுந்தரா: | 
ருக்வேதோ(௮)த யஜுர்வேத: ஸாமவேதோ(௮) ப்யதர்வண:। 
அங்கைச்‌ ச ஸஹிதா: ஸர்வே கலசாம்பு ஸமாச்ரிதா: | 
ஆயாந்து தேவி பூஜார்த்தம்‌ துரிதக்ஷய காரகா: ॥ 
கங்கே ச யமுநே சைவ கோதாவரீ ஸரஸ்வதீ | 
நர்மதே ஸிந்து காவேரீ ஜலே(௮) ஸ்மிந்‌ ஸந்நிதிம்‌ குரு ॥ 


13 


(என்று கூறி துளஸியால்‌ தன்னையும்‌ பூஜா 
திரவியங்களையும்‌ ப்ரோக்ஷித்துக்‌ கொண்டு). 


கண்டா பூஜை 
ஆகமார்த்தம்‌ து தேவானாம்‌ கமநார்த்தம்‌ து ரக்ஷஸாம்‌ | 
கண்டாரவம்‌ கரோம்யத்ய தேவதாஹ்வாந லாஞ்சநம்‌ ॥ 
(என்று கூறி மணியை அடிக்கவும்‌. பிறகு கையில்‌ பக 
அக்ஷதை கொஞ்சம்‌ எடுத்துக்கொண்டு) 
த்யானம்‌ 
யா ரக்தாம்புஜ வாஸினீ விலாஸினீ சண்டாம்க' தேஜஸ்வினீ 
யா ரக்தா ருதிராம்பரா ஹரிஸகீ யா. ஸ்ரீ மனோஹ்லாதினீ 
யா ரத்னாகர மந்தனாத்‌ ப்ராகன்டிதா விஷ்ணோஸ்வயா 
கேஹினீ | 
ஸா மாம்‌ பாது மனோரமா பகவதீ லக்ஷமீச்‌'ச பத்மாவதீ || - 
ஸரஸிஐ நயனே ஸரோஜ ஹஸ்தே 
தவளதராம்சு'க கந்த மால்ய சோ'பே | 
பகவதி ஹரிவல்லபே மனோஜ்ஞோே 
த்ரிபுவன பூதிகரி ப்ரஸீத மஹ்யம்‌ || 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: த்யாயாமி (என்று கூறி 
புஷ்பாக்ஷதைகளை கும்பத்தில்‌ யந்திரத்தில்‌ ஸமர்ப்பிக்கவும்‌) 
ஸர்வ ஸம்பத்‌ ப்ரதாத்ரீம்‌ ச மஹாலக்ஷ்மீம்‌ அஹம்‌ பஜே | 
ஆவாஹயாம்யஹம்‌ லக்ஷ்மீம்‌ ஸர்வ ஸெளக்ய ப்ரதாயிநீம்‌ ॥ 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: ஆவாஹயாமி (என்று கூறி 
புஷ்பாக்ஷூதைகளை கும்பத்தில்‌ யந்திரத்தில்‌ ஸமர்ப்பிக்கவும்‌). 


14 


கங்காதி ஸர்வ தீர்த்தேப்யோ மயா ப்ரார்த்தநயாஹ்ருதம்‌ | 
தோயம்‌ ஏதத்‌ ஸுகஸ்பர்சம்‌ பாத்யார்த்தம்‌ ப்ரதிக்ருஹ்யதாம்‌ | 
ப$ வைபவ லக்ஷ்ம்யை நம: பாத்யம்‌ ஸமர்ப்பயாமி 
(உத்தரணியில்‌ தீர்த்தம்‌ எடுத்து கிண்ணத்தில்‌ 
ஸமர்ப்பிக்கவும்‌) 
அஷ்டகந்த ஸமாயுக்தம்‌ ஸ்வர்ண பாத்ர ப்ரபூஜிதம்‌ | 
அர்க்யம்‌ க்ருஹாண மத்‌ தத்தம்‌ மஹாலக்ஷ்ம்யை 
நமோ(அ)ஸ்து தே ॥ 
பட வைபவ லக்ஷ்ம்யை நம: அர்க்யம்‌ ஸமர்ப்பயாமி 
(உத்தரணியில்‌ தீர்த்தத்தை எடுத்து மூன்று தடவை 
கிண்ணத்தில்‌ விடவும்‌.) 
கற்பூரேபே ஸுகந்தேந ஸுரபி ஸ்வாது சீ'தளம்‌ | 
தோயம்‌ ஆசமநீயார்த்தம்‌ தேவி த்வம்‌ ப்ரதிக்ருஹ்யதாம்‌ ॥ 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி 
(உத்தரணியில்‌ தீர்த்தம்‌ எடுத்து மூன்று முறை கிண்ணத்தில்‌ ' 
விடவும்‌.) 
மதுபர்க்கம்‌ மயா தேவி காஞ்சீ நூபுர சோபிதே | 
ஸ்வீக்ருத்ய தயயா தேவி குருமஹம்‌ து மங்களம்‌ | 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: மதுபர்க்கம்‌ ஸமர்ப்பயாமி 
(மூன்று சொட்டு தேன்‌, கிண்ணத்தில்‌ ஸமர்ப்பிக்கவும்‌) 
பஞ்சாம்ருதம்‌ இதம்‌ திவ்யம்‌ பஞ்சபாதக நாசநம்‌ | 
பஞ்ச பூதாத்மகே தேவி பாஹி ஸ்வீக்ருத்ய சங்கரீ ॥ 
ஸ்ரீ வைபவ' லக்ஷ்ம்யை நம: பஞ்சாம்ருத ஸ்நாநம்‌ 
ஸமர்ப்பயாமி (பஞ்சாம்ருதத்தை அபிஷேகம்‌ செய்வதுபோல்‌ 
பாவித்து சிறிதளவு கிண்ணத்தில்‌ ஸமர்ப்பிக்கவும்‌) 


15 


ஸ்நாஸ்யதாம்‌ பாபநாசாய யா ப்ரவ்ருத்த ஸுராபஹா | 
மயார்பிதாத்வம்‌ க்ருஹ்ணி ஷ்வ ப்ரீதா பவ தயாநிதே ॥ 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: சு த்தோதகஸ்நானம்‌ 
ஸமர்ப்பயாமி (தீர்த்தத்தை உத்தரணியில்‌ எடுத்து 
கிண்ணத்தில்‌ விடவும்‌). 
ஸர்வ பூஷாதிகே ஸெளம்யே லோக லஜ்ஜா நிவாரணே | 
வாஸஸி ப்ரதி க்ருஹ்யேதூம்‌ மயா துப்யம்‌ ஸமர்ப்பிதே ॥ 
ஸ்ரீ வைபவ லக்ஷம்யை நம: வஸ்த்ரார்த்தம்‌ அக்ஷதான்‌ 
ஸமர்ப்பயாமி (கும்பம்‌ அல்லது யந்திரத்தில்‌ அக்ஷதையை 
ஸமர்ப்பிக்கவும்‌) 
உபவீதம்‌ மயா ப்ரீத்யா காஞ்சநேந விநிர்மிதம்‌ | 
க்ருஹீத்வா த்வயி பக்திம்‌ மே ப்ரயச்ச கருணாநிதே ॥ 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: யஜ்ஞோபவீதார்த்தம்‌ 
அக்ஷதான்‌ ஸமர்ப்பயாமி (கும்பம்‌ அல்லது யந்திரத்தில்‌ 
அக்ஷ்தையை ஸமர்ப்பிக்கவும்‌). 
ஸ்ரீ கண்ட சந்தனம்‌ திவ்யம்‌ கந்தாட்யம்‌ ஸுமனோஹரம்‌ | 
விலேபநம்‌ ஸுரச்ரேஷ்ட்டே ப்ரீத்யர்த்தம்‌ ப்ரதி க்ருஹ்யதாம்‌॥ 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: கந்தான்‌ தாரயாமி கந்தஸ்ய 
உபரி ஹரித்ரா குங்குமம்‌ ஸமர்ப்பயாமி (கும்பத்திற்கு 
சந்தனம்‌ குங்குமம்‌ ஸமர்ப்பிக்கவும்‌) 
மாங்கல்ய மணி ஸம்யுத்கம்‌ முக்தா வித்ரும ஸம்யுதம்‌ | 
தத்தம்‌ மங்கள ஸூத்ரஞ்ச க்ருஹாண ஹரி வல்லபே | 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: மங்கள ஸூத்ரம்‌ ஸமர்ப்பயாமி 
(மங்கள ஸூத்ரம்‌ ஸமர்ப்பிக்கவும்‌) 


16 


ரத்ந கங்கண வைடூர்ய முக்தா ஹாராதிகாநி ச | 
ஸுப்ரஸந்நேந மநஸா தத்தாநி த்வம்‌ க்ருஹாண மே ॥ 

ப்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: ஆபரணானி ஸமர்ப்பயாமி 
(வெள்ளி, பவுன்‌ முதலிய ஆபரணங்களை ஸமர்ப்பிக்கவும்‌) 
(யதாசக்தி) 


ஜாதீ சம்பக புந்நாக கேதகீ வகுளாநி ச | 
மயார்ப்பிதூநி ஸுபகே 'க்ருஹாண ஐகதம்பிகே ॥ 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: புஷ்பாணி ஸமர்ப்பயாமி 


அரங்க பூஜை புஷ்பங்களால்‌ அர்ச்சிக்கவுற்‌ 


ஓம்‌ ஸபலாயை நம: பாதெள (பாதம்‌) பூஜயாமி 

ஓம்‌ ஸஞ்சலாயை நம: ஜாநூ (முழங்கால்‌) பூஜயாமி 

ஓம்‌ கமலாயை நம: கடிம்‌ (இடுப்பு) பூலயாமி 

ஓம்‌ காத்யாயிந்யை நம: நாபிம்‌ (நாபி) பூஜயாமி 

ஓம்‌ ஐகன்‌ மாத்ரே நம: ஐடரம்‌ (வயிறு) பூஜயாமி 

ஓம்‌ விஷ்ணு வல்லபாயை நம: வக்ஷ: (மார்பு) பூலயாமி 

ஓம்‌ கமல வாஸிந்யை நம: புஐஜத்வயம்‌(புஜங்கள்‌ தோள்‌) பூஜயாமி 
ஓம்‌ பத்ம நிலயாயை நம: முகம்‌ (முகம்‌) பூஜயாமி 

ஓம்‌ கமலபத்ராக்ஷ்யை நம: நேத்ரத்வயம்‌ (கண்கள்‌) பூஜயாமி 
ஓம்‌ சரியை நம: சிர(சி'ரஸ்‌) பூஜயாமி 

ஓம்‌ ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: ஸர்வாணி அங்கானி பூயயாமி 


CELL? 


17 


ஸ்ரீ லக்ஷ்மீ அஷ்டோத்தர சத நாமாவளி; 
(குங்குமத்தால்‌ அர்ச்சிக்கவும்‌) 


ஓம்‌ ப்ரக்ருத்யை ச நம: 
ஓம்‌ விக்ருத்யை நம: 
ஓம்‌ வித்யாயை நம: 
ஓம்‌ ஸர்வபூதஹித ப்ரதாயை நம: 
ஓம்‌ ச்‌'ரத்தாயை i நம: 
ஓம்‌ விபூத்யை நம: 
ஓம்‌ ஸுரப்யை நம: 
ஓம்‌ பரமாத்மிகாயை நம: 
ஓம்‌ வாசே நம: 
ஓம்‌ பத்மாலயாயை நம: 10 
ஓம்‌ பத்மாயை நம: 
ஓம்‌ சு'சயே நம: 
ஓம்‌ ஸ்வாஹாயை நம: 
ஓம்‌ ஸ்வதாயை நம: 
ஓம்‌ ஸுதாயை நம: 
ஓம்‌ தன்யாயை நம: 
ஓம்‌ ஹிரண்மய்யை நம: 
ஓம்‌ லக்ஷ்ம்யை நம: 
ஓம்‌ நித்யபுஷ்டாயை நம: 
ஓம்‌ விபாவர்யை நம: 20 
ஓம்‌ அதித்யை நம: 
ஓம்‌ தித்யை i நம: 
ஓம்‌ தீப்தாயை நம: 
ஓம்‌ வஸுதாயை நம: 
ஓம்‌ வஸுதாரிண்யை நம: 
ஓம்‌ கமலாயை நம: 


ஓம்‌ காந்தாயை நம: 


காமாக்ஷ்யை 
சஷீரோத ஸம்பவாயை 
அநுக்ரஹப்ரதாயை 
புத்யை 
அநகாயை 
ஹரிவல்லபாயை 
அசேோகாயை 
அம்ருதாயை 
தீப்தாயை 
லோகசோக விநாசிந்யை 
தர்ம நிலயாயை 
கருணாயை 
லோகமாத்ரே 

பத்ம ப்ரியாயை 
பத்ம ஹஸ்தாயை 
பத்மாக்ஷ்யை 
பத்மஸுந்தர்யை 
பத்மோத்பவாயை 
பத்மமுக்யை 
பத்மநாபப்ரியாயை 
ரமாயை 
பத்மமாலாதராயை 
தேவ்யை 
பத்மிந்யை 
பத்மகந்தின்யை 
புண்யகந்தாயை 
ஸுப்ரஸன்னாயை 
ப்ரஸாதாபிமுக்யை 
ப்ரபாயை 

சந்த்ர வதனாயை 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


30 


40 


50 


சந்த்ராயை 
சந்த்ரஸஹோதர்யை 
சதுர்புஜாயை 
சந்த்ரரூபாயை 
இந்திராயை 
இந்துசீ 'தளாயை 
ஆஹ்லாதஜநந்யை 
புஷ்ட்யை 
சி'வாயை 
சி'வகர்யை 
ஸத்யை 
விமலாயை 
விச்‌'வஜநந்யை 
துஷ்ட்யை 
தாரித்ர்யநாசி ந்யை 
ப்ரீதி புஷ்கரிண்யை 
சாந்தாயை 

சுக்ல மால்யாம்‌ பராயை 
சரியை 
பாஸ்கர்யை 

பில்வ நிலயாயை 
வராரோஹாயை 
யச'ஸ்விந்யை 
வஸுந்தராயை 
உதாராங்காயை 
ஹரிண்யை 
ஹேமமாலின்யை 
தனதான்யகர்யை 
ஸித்தயே 
ஸ்த்ரைண ஸெளம்யாயை 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 


60 


70 


80 


சு பப்ரதாயை 

ந்ருபவேச்‌ ம கதாநந்தாயை 
வரலக்ஷ்ம்யை 
வஸுப்ரதாயை 

சுபாயை 

ஹிரண்ய ப்ராகாராயை 
ஸமுத்ர தநயாயை 
ஜயாயை 

மங்களாதேவ்யை 
விஷ்ணுவக்ஷஸ்த்தலஸ்த்திதாயை 
விஷ்ணுபத்ந்யை 
ப்ரஸன்னாக்ஷ்யை 
நாராயண ஸமாச்‌'ரிதாயை 
தாரித்ரிய த்வம்ஸின்யை 
தேவ்யை 

ஸர்வோபத்ரவ வாரிண்யை 
நவதுர்காயை 
மஹாகாள்யை 
ப்ரஹ்மவிஷ்ணு சி வாத்மிகாயை 
த்ரிகால ஜ்ஞாந ஸம்பந்நாயை 
ஸ்ரீ புவனேச்‌'வர்யை 


நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
நம: 
_ நம: 
நம: 
அஷ்டோத்தர சத நாம குங்குமார்ச்சனான்‌ ஸமர்ப்பயாமி 


00 


100 


108 


ஸகல ஸெளபாக்யங்களும்‌ தரும்‌ பூஜைக்குரிய 
படி வப வக்ஷமி மஹா யந்த்ரம்‌ 


ம்‌ 
ம்‌ தரும்‌ 
7111 இ 
LAL 

27111 1 
[கய 

பா 

AL] 

பி \ 

ப்சூூ 


5 111௨ 
6 2° 


ந்‌ யந்த 
சீ ய 


யாம்‌ இருக்கும்‌ நஇடதகில்‌ செல்வம்‌ செழிக்கும்‌ 
ட்‌ [4 


பூலைககுபிய படம 


ய வைபவ கைஷ்மி விசேஷ அர்ச்சனை 


21 


குங்கும்‌ அல்லது மஹாலக்ஷ்மி (வெள்ளி, செம்பு) காககளினால்‌ அர்ச்சனை செய்யவும்‌.) 


மி பார்வதீ ஸரஸ்வதீ 
விஷ்ணுப்ரியே மஹாமாயே 
கமலே விமலே தேவி 
காருண்ய நிலயே 
தாரித்ரிய துக்க சமனி 

மீ தேவிநித்ய கல்யாணீ 
ஸமுத்ர தனயே தேவீ 

ராஜ லஈஷ்மீ ராஜ்ய லக்ஷ்மீ 
வீரலக்ஷ்மீ விச்வ லக்ஷ்மீ 
மூக ஹந்தீரீ மந்த்ரரூபே 
மஹிஷாஸுர ஸம்ஹர்த்ரி 
மதுகைடப நித்ராவே 
சங்கசக்ர கதா ஹஸ்தே 
வைகுண்ட ஹ்ருதயாவாஸே 
பக்ஷீந்த்ர வாஹனே தேவீ 
தான்யரூபே தான்யலகஷ்மீ 


ஸ்வர்ணரூபே ஸ்வர்ண லக்ஷ்மீ 


வித்தரூபே வித்தலச்ஷ்மீ 
ஹரிப்ரியே வேதரூபே 
ஃபலரூபே ஃபல தாத்ரீ 
நிஸ்துலே நிர்மலே நித்யே 
ரத்னரூபே ரத்னலகஷ்மீ 
க்ஷீரரூபே சவஷீரதாத்ரி 
வேதரூபே நாதரூபே 
ப்ராணரூபே ப்ராணமூர்த்தே 
ப்ரணவானந்த மஹஸே 
ப்ரஹ்மரூபே ப்ரஹ்ம தாத்ரீ 
ஜாதவேத ரூபிண்யை 
ஆதார சுல்க நிலயே 


ஸுஷும்னா ஸுவிராந்தஸ்தே 


மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலசஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே ' 


மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலசஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலசஷ்மீ நமோஸ்துதே 


10 


15 


20 


25 


30 


22 


யோகாநந்த ப்ரதாயின்யை 
ஸெளந்தர்ய ரூபிணீ தேவீ 
ஸித்தலசஷ்மீ ஸித்தரூபே 
ஸர்வ ஸந்தோஷ ஸத்ரூபே 
துஷ்டிதே புஷ்டிதே தேவீ 
ராஜ ராஜார்ச்சித பதே 
ஸாரஸ்வரூபே திவ்யாங்க 
சாரித்ர்ய திவ்ய சுத்தாங்கீ 
வேதகுஹ்யே சுபே தேவி 
தர்மார்த்த காமரூபிண்யை 
மோக்ஷ ஸாம்ராஜ்ய நிலயே 
ஸர்வ கம்யே ஸர்வரூபே 
மோஹினீ மோஹரூபிண்யை 
பஞ்சபூதாந்தராளஸ்தே 
நாராயண ப்ரியதமே 
காரணி கார்யரூபிண்யை 
அனந்த தல்ப சயனே 
லோகைக ஜனனீ வந்த்யே 
சீம்புரூபே சம்புமுத்ரே 
ப்ரஹ்மரூபே ப்ரஹ்மமுத்ரே 
விஷ்ணுரூபே விஷ்ணுமாயே 
ஆஜ்ஞா சக்ராப்ஐ நிலயே 
ஹகாரரேஃப சக்த்யாபே 
ஹ்ருதயாம்புஜ தீபாங்கீ 
விஷ்ணுக்ரந்தி விசா'லாங்கீ 
ஆதாரமூல நிலயே 
ப்ரஹ்மக்ரந்தி ப்ரகாசா'ங்கீ 
குண்டலீ சயநானந்தீ 
ஜீவாத்ம ரூபிணி மாதா 


ஸ்தூல ஸூக்ஷ்ம ப்ரகாசஸ்தே 
ப்ரஹ்மாண்ட பாண்ட ஜனனி 


மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 


மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 


நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 


மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


அச்‌வத்த வ்ருக்ஷ ஸந்துஷ்டே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


35 


40 


45 


50 


55 


60 


காருண்ய பூர்ணே ஸ்ரீதேவீ மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மூர்த்தி தீரய ஸ்வரூபிண்யை மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
பானு மண்டல மத்யஸ்தே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
ஸூர்ய ப்ரகாச ரூபிண்யை  மஹாலச்ஷ்மீ நமோஸ்துதே 
சந்த்ர மண்டல மத்யஸ்தே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
வஹ்னி மண்டல மத்யஸ்தே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
பிதாம்பரதரே தேவி மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
திவ்யாபரண சோ பாட்யே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
ப்ராஹ்மணாராதிதே தேவீ மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
நாரஸிஹ்மீ க்ருபாஸிந்தோ மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


வரதே மங்களே மான்யே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
பத்மாடவீ நிலயனே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
வ்யாஸாதி திவ்யஜ்ஞஸம்பூஜ்யே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
ஜயலக்ஷ்மீ ஸித்தலக்ஷ்மீ மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


ராஜமுத்ரே விஷ்ணுமுத்ரே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
ஸர்வார்த்த ஸாதகீ நித்யே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
ஹனுமத்‌ பக்தி ஸந்துஷ்டே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


மஹதீ கீத நாதஸ்தே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
ரதிரூபே ரம்யரூபே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
காமாஙகீ காமஜனனீ மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


ஸுதாபூர்ணே ஸுதாரூபே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
இந்த்ர வந்த்யே தேவலக்ஷ்மீ மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
அஷ்டைச்‌'வர்ய ஸ்வரூபிண்யை மஹாலக்ஷ்மீ ' 


நமோஸ்துதே 
தர்மராஜ ஸ்வரூபிண்யை மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
ரக்ஷாோவரபுரீ லக்ஷ்மீ மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
ரத்னாகர ப்ரபாரம்யே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மருத்புர மஹானந்தே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
குபேர லக்ஷ்மீ மாதங்கீ மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
ஈசான லக்ஷ்மீ ஸர்வேசீ' மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


ப்ரஹ்மபீ டே மஹாபீடே மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


23 


65 


70 


75 


80 


85 


90 


24 


மாயா பிடஸ்திதே தேவீ 
ஸ்ரீ சக்ர வாஸிநீ கன்யே 
அஷ்டபைரவ ஸம்பூஜ்யே 
அஸிதாங்க பூரீ நாதே 
ஸித்தலசஷ்மீ மஹாவித்யே 
புத்தீந்த்ரியாதி நிலயே 
ரோக தாரித்ர்ய சமன 
ம்ருத்யு ஸந்தாப நாசி'ன்யை 
பதிப்ரியே பதிவ்ரதே 
சதுர்புஜே கோமளாங்கீ 
பக்ஷ்யரூபே புக்தி தாத்ரி 
ஸதானந்தமயே தேவீ 
பக்திப்ரியே பக்திகம்யே 
ஸ்தோத்ரப்ரியே ரமேராமே 
ராமநாம ப்ரியே தேவீ 
கங்கா ப்ரியே சுத்த ரூபே 
விச்வ பர்த்ரீ விச்‌ வமூர்த்தே 


க்ருஷ்ண ப்ரியே க்ருஷ்ண ரூபே 


கீதரூபே ராகமூர்த்தே 
ஸாவித்ரீ பூத ஸாவித்ரீ 
காயத்ரீ ப்ரஹ்ம காயத்ரீ 
ப்ரஹ்மீ ஸரஸ்வதீ தேவீ 
சுகலாபினி சு த்தாங்கீ 
வீணாதர ஸ்தோத்ர கம்யே 
ஆஜ்ஞாகரீ ப்ராஜ்ஞவந்த்யே 
வேதாங்கவன ஸாராங்கீ 
நாதாந்த ரஸபூயிஷ்டே 
திவ்யச'க்தி மஹாசக்தி 
ந்ருத்தப்ரியே ந்ருத்த லாஷ்ம 
சது:ஷஷ்டி கலாரூபே 
ஸர்வ மங்கள ஸம்பூர்ணே 
திவ்ய கந்தாங்க ராகாங்கீ 
முக்திதே முக்தி தேஹஸ்தே 
யஜ்ஞஸாரார்த்த சுத்தாங்கீ 


மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 
மஹாலச்ஷ்மீ 
மஹாலக்ஷ்மீ 


நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 
நமோஸ்துதே 


மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


“ மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 
மஹாலக்ஷ்மீ நமோஸ்துதே 


95 


100 


105 


110 


115 


120 


126 


25 


உத்தராங்க பூஜை 
வனஸ்பதி ரஸோத்பந்தோ கந்தாட்யோ கந்த உத்தமம்‌ | 
ஆக்ரேயஸ்‌ ஸர்வ தேவானாம்‌ தூமேயம்‌ ப்ரதி க்ரு்யநாம்‌ | 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: தூபம்‌ ஆக்ராபயாமி 
(ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி காட்டவும்‌.) 
கற்பூர வர்த்தி ஸம்யுக்தம்‌ க்ருதயுக்தம்‌ மநோஹரம்‌ | 
தமோ நாசகரம்‌ தீபம்‌ க்ருஹாண பரமேச்வரி ॥ 
ப்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: 
தீபம்‌ தர்ச யாமி (தீபத்தை காட்டவும்‌.) 
பிறகு நைவேத்யம்‌ 
சர்க்கரைப்‌ பொங்கல்‌, தேங்காய்‌, வாழைப்பழம்‌, தாம்பூலம்‌ முதலிய 
நைவேத்ய பதார்த்தங்களை ஒரு உத்தரணி தீர்த்தத்தால்‌ ப்ரோக்ஷித்து, 
பஹுபச்ஷ்ய ஸமாயுக்தம்‌ நாநாஃபல ஸமந்விதம்‌ | 
நைவேத்யம்‌ க்ருஹ்யதாம்‌ தேவி நாராயண குடும்பிநீ || 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: குடான்னம்‌ நாளிகேர கண்டம்‌. 
கதலீஃபலம்‌, தாம்பூலம்‌ நைவேத்யம்‌ ஸமர்ப்பயாமி. நிவேதனானந்தரம்‌ 
ஆசமனீயம்‌ ஸமர்ப்பயாமி (என்று தீர்த்தத்தை மூன்று முறை 
கிண்ணத்தில்‌ விடவும்‌.) 
நீராஜநம்‌ நீரஜாக்ஷீ நாராயண விலாஸிநீ | 
க்ருஹ்யதாமர்ப்பிதம்‌ பக்த்யா கருடத்வஜ பாமிநீ || 
ப்ரீ வைபவ லக்ஷ்ம்யை நம: கற்பூர நீராஜனம்‌ ஸமர்ப்பயாமி 
யாநி காநிச பாபாநி ஜன்மாந்தர க்ருதானி ச | 
தானி தானி விநச்யந்தி ப்ரதக்ஷிண பதே பதே ॥ 
என்று கூறி ப்ரதக்ஷிண நமஸ்காரம்‌ செய்யவும்‌. பிறகு ஸ்ரீ வைபவ 
லக்ஷமி கதையைப்‌ படிக்கவும்‌. பிறகு ஆரத்தி எடுக்கவும்‌. 


மேற்கண்டவாறு ஆரத்தி எடுத்தபின்‌ "அஸ்மாத்‌ கும்பாத்‌ ஸ்ரீ வைபவ 
லக்ஷ்மீம்‌ உத்யாபயாமி ” என்று சொல்லி அக்ஷதை புஷ்பம்‌ ஸமர்ப்பித்து 
கலசத்தை சிறிது வடக்கு பக்கம்‌ நகர்த்தி வைக்கவும்‌. 

கல்ச தீர்த்தத்தை தான்‌ சிறிதளவு உட்கொண்டு ப்ரோக்ஷித்‌ 
துக்கொண்டு வீடு முழுவதும்‌ ப்ரோக்ஷித்து வந்தவர்களுக்கும்‌ 
தீர்த்தமாகக்‌ கொடுத்து மீதியை துளசிச்‌ செடியிலோ கிணற்றிலோ 
ஊற்றவும்‌. 

ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ பூஜை ஸம்பூர்ணம்‌. 


ee 
யம்‌ அஷ்டலக்ஷ்மீ ஸ்தோத்ரம்‌ 
1. ஆதிலக்ஷ்மி 
ஸுமனஸ வந்தித ஸுந்தரி மாதவி 
சந்த்ர ஸஹோதரி ஹேமமயே 
முநிகண மண்டித மோக்ஷ ப்ரதாயினி 
மஞ்ஜுள பாஷிணி வேதநுதே | 
பங்கஜ வாஸினி தேவஸுபூஜித 
ஸத்குண வர்ஷிணி சாந்தியுதே , 
ஐய ஜய ஹே மதுஸுூதந காமிநி 
ஆதிலக்ஷ்மி ஸதா பாலய மாம்‌ || 


2. தான்யலக்ஷ்மி 
அயிகலி கல்மஷ நாசி'னி காமிநி 

வைதிக ரூபிணி வேதமயே 
க்ஷீரஸமுத்பவ மங்கள ரூபிணி 

மந்த்ர நிவாஸிநி மந்த்ரநுதே | 


மங்கள தாயினி அம்புஜ வாஸிநி 
தேவ கணாச்‌'ரித பாதயுதே 

ஐய ஜய ஹே மதுஸுதந காமிநி 
தான்யலக்ஷ்மி ஸதா பாலய மாம்‌ || 


3. தைர்யலக்ஷ்மி 
ஜய வர வர்ணிநி வைஷ்ணவி பார்கவி 
மந்த்ர ஸ்வரூபிணி மந்த்ரமயே 
ஸுரகண பூஜித சீ'க்ர ஃபலப்ரத 
ஜ்ஞான விகாஸிநி சா'ஸ்த்ரநுதே | 
பவபய ஹாரிணி பாப விமோசநி 
ஸாது ஜநாச்‌'ரித பாதயுதே 
ஜய ஜய ஹே மதுஸூதந காமிநி 
தைர்யலக்ஷ்மி ஸதா பாலய மாம்‌ || 


4. கஜலக்ஷ்மி 
ஜய ஜய தூர்கதிநாசி'னி காமிநி 
ஸர்வ ஃபலப்ரத சா'ஸ்த்ரமயே 
ரத கஜதுரக பதாதி ஸமாவ்ருத 
பரிஜன மண்டித லோகனுதே | 
ஹரி ஹர ப்ரஹ்ம ஸுபூஜித ஸேவித 
தாப நிவாரணி பாதயுதே 
ஜய ஜய ஹே மதுஸூதந காமிநி 
கஜலக்ஷ்மி ரூபேண பாலய மாம்‌ || 


27 


5. ஸந்தான லக்ஷ்மி 
அயி ௧௧ வாஹிநி மோஹிநி சக்ரிணி 
ராக விவர்த்தினி ஞானமயே 
குண கண வாரிதி லோக ஹிதைஷிணி 
ஸ்வரஸப்த பூஷித கானனுதே | 
ஸகல ஸுராஸுர தேவ முநீச்‌ வர 
மாநவ வந்தித பாதயுதே 
ஜய ஐய ஹே மதுஸுதந காமிநி 
ஸந்தானலக்ஷ்மி ஸதா பாலய மாம்‌ || 


6. விஜயலக்ஷ்மி 
ஐய கமலாஸநி ஸத்கதி தாயிநி 
ஜ்ஞான விகாஸிலி கானமயே 
அனுதினமர்ச்சித குங்குமதூஸர 
பூஷித வாஸித வாத்யனுதே | 
கனகதரா. ஸ்துதிவைபவ வந்தித 
சங்கர தேசி'க மான்யபதே 
ஐய ஜய ஹே மதுஸூதந காமிநி 
விஜயலக்ஷ்மி ஸதா பாலய மாம்‌ ॥| 
7. வித்யாலக்ஷ்மி 
ப்ரணத ஸுரேச்‌'வரி பாரதி பார்கவி 
சோ'கவிநாசி'நி ரத்னமயே 
மணிமய பூஷித கர்ணவிபூஷண 
சாந்தி ஸமாவ்ருத ஹாஸ்யமுகே | 
நவநிதி தாயிநி கலிமல ஹாரிணி 
காமித ஃபலப்ரத ஹஸ்தயுதே 
ஜய ஜய ஹே மதுஸூதந காமிநி 
வித்யாலக்ஷ்மி ஸதா பாலய மாம்‌ || 


29 


8. தனலக்ஷ்மி 
திமி திமி திந்திமி திந்திமி திந்திமி 
துந்துபி நாத ஸுபூர்ணமயே 
கும கும கும்கும கும்கும கும்கும 
சங்க நிநாத ஸுவாத்யநுதே | 
வேத புராணேதிஹாஸ ஸுபூஜித 
வைதிக மார்க ப்ரதர்சயுதே 
ஜய ஐய ஹே மதுஸூதந காமிநி 
தனலக்ஷ்மி ரூபேண பாலயமாம்‌ || 
அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்ரம்‌ ஸம்பூர்ணம்‌ 
REA 
ஸ்ரீ மஹறூலக்ஷ்மியஷ்ட கம்‌ 


இந்த்ர உவாச 

நமஸ்தே(அ)ஸ்து மஹாமாயே ஸ்ரீ பீடே ஸுரபூஜிதே | 
சங்க சக்ர கதாஹஸ்தே மஹாலக்ஷ்மி நமோ(அ)ஸ்து தே ॥11 
நமஸ்தே கருடாரூடே கோலாஸுர பயங்கரி | 

ஸர்வ பாப ஹரே தேவி மஹாலக்ஷ்மி நமோ(ஆஸ்து தே 112 
ஸர்வஜ்ஜே ஸர்வ வரதே ஸர்வ துஷ்ட பயங்கரி | 

ஸர்வ துக்கஹரே தேவி மஹாலக்ஷ்மி நமோஸ்து தே 113 
ஸித்தி புத்தி ப்ரதே தேவி புக்தி முக்தி ப்ரதாயிநி | 

மந்த்ர மூர்த்தே ஸதா தேவி மஹாலக்ஷ்மி நமோகு)ஸ்து தே ॥4 
ஆத்யந்த ரஹிதே தேவி ஆதிய சக்தி மஹேச்‌'வரி | 3 
யோகஜ்ஞனே யோக ஸம்பூதே மஹாலக்ஷ்மி நமோஸ்து தே! 5 
ஸ்தூல ஸூக்ஷ்ம மஹா ரெளத்ரே மஹாசக்தி மஹோதரே | 
மஹா பாபஹரே தேவி மஹாலக்ஷ்மி நமோஸுஸ்து தே !| 6 


30 


பத்மாஸன ஸ்த்திதே தேவி பரப்ரஹ்ம ஸ்வரூபிணி | 
பரமேசி' ஜகந்மாத: மஹாலக்ஷ்மி நமோஸ்து தே॥ 7 
ச்‌வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே | 
ஜகத்ஸ்த்திதே ஜகந்மாத: மஹாலக்ஷ்மி நமோஸ்து தே ॥18 
மஹாலச்ஷ்ம்யஷ்டகம்‌ ஸ்தோத்ரம்‌ ய: படேத்‌ பக்திமாந்‌ நர:। 
ஸர்வஸித்தி மவாப்னோதி ராஜ்யம்‌ ப்ராப்னோதி ஸர்வதா 19 
ஏககாலே படேந்‌ நித்யம்‌ மஹாபாப' விநாசனம்‌ ॥ 
த்விகாலம்‌ ய: படேந்‌ நித்யம்‌ தனதான்ய ஸமன்வித: || 10 
த்ரிகாலம்‌ ய: படேந்‌ நித்யம்‌ மஹாசத்ரு வினாசநம்‌ | 
மஹாலக்ஷ்மீர்‌ பவேந்‌ நித்யம்‌ ப்ரஸன்னா வரதா சுபா ॥ 11 


ஸ்ரீ மஹாலக்ஷமியஷ்ட்கம்‌ ஸம்பூர்ணம்‌ 


வைபவ லக்ஷ்மி மஹிமா 
யர மஹாலக்ஷ்மி துதி 
மஹா தேவி மஹாலக்ஷ்மீ நமஸ்தே த்வம்‌ விஷ்ணு ப்ரியே | 
சக்தி தாயீ மஹாலக்ஷ்மீ நமஸ்தே துக்க பஞ்ஜனீ॥ 
சீரியம்‌ ப்ராப்தி நிமித்தாய மஹாலக்ஷ்மீ நமாம்யஹம்‌ | 
பதிதோத்தாரிணி தேவி நமாம்யஹம்‌ புன: புன: ॥ 
வேதாஸ்த்வாம்‌ ஸம்ஸ்துவந்தி ஹி 
சீஸ்த்ராணிசமுஹு்முஹு। 

தேவாஸ்த்வாம்‌ ப்ரணமந்தி ஹி 
லசஷ்மீதேவீநமோ(அ)ஸ்துதே ॥ 
நமஸ்தே மஹாலக்ஷ்மீ நமஸ்தே பவ பஞ்ஜனீ | 
புத்திமுக்தி ந லப்யதே மஹாதேவீ த்வயி க்ருபாவினா ॥ 
ஸுக ஸெளபாக்யம்‌ ந ப்ராப்நோதி புத்ர லக்ஷ்மீ ந வித்யதே| 
ந சதத்‌ ஃபலம்மாப்நோதி மஹா லக்ஷ்மீ நமாம்யஹம்‌ ॥ 


31 


தேஹி ஸெளபாக்யமாரோக்யம்‌ தேஹி மே பரமம்‌ ஸுகம்‌ | 
நமஸ்தே ஆத்ய சக்தி த்வம்‌ நமஸ்தே பீட பஞ்ஜனி ॥ 
விதேஹி தேவி கல்யாணம்‌ விதேஹி பரமம்‌ ச்ரியம்‌ | 
வித்யா வந்தம்‌ யச ஸ்வந்தம்‌ லக்ஷ்மீ வந்தம்‌ ஜனம்‌ சமாம்‌ குரு॥| 
அசிந்த்யரூப சரிதே ஸர்வசத்ரு வினாசினி। 

நமஸ்தேஸ்து மஹாமாயே ஸர்வஸுக ப்ரதாயினி ॥ 
நமாம்யஹம்‌ மஹாலக்ஷ்மீ நமாம்யஹம்‌ ஸுரேச்‌ வரீ| 
நமாம்யஹம்‌ ஜகத்தாத்ரீ நமாம்யஹம்‌ பரமேச்‌ வரீ ॥ 
யத்ராப்யாகவதானமான சரண பக்ஷாளனம்‌ போஜன | 
ஸத்ஸேவா பித்ரு தேவார்ச்சன விதி: ஸத்யம்‌ கவாம்‌ பாலனம்‌ ॥| 
தன்யானாமபி ஸக்ரஹோ ந கலஹச்சித்தாத்ரு ரூபா ப்ரியா | 
த்ருஷ்டா ப்ரஹா ஹரி வஸாமி கமலா தஸ்மின்‌ க்ருஹே நிஷ்பலா || 


ம்ரீ வைபவ லக்ஷ்மீ பூஜா மஹிமை -கதை 
ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ வ்ரத பூஜையினால்‌ பலவிதமான நன்மைகள்‌ 
ஏற்பட்டுள்ளன. நன்மையடைந்தவர்கள்‌ விபரம்‌ தெரிவித்துள்ளார்கள்‌. 


பெண்ணிற்குத்‌ திருமணம்‌ 

பெண்ணிற்குத்‌ திருமணம்‌ நிச்சயிக்கப்பட்டு பணம்‌ இல்லாமல்‌ 
வருந்திய தாய்‌ தெருவில்‌ சென்று கொண்டிருந்த சமயம்‌ அருகிலிருந்து 
சென்ற ஒரு ஸ்கூட்டரிலிருந்து ஒரு புத்தகம்‌ கீழே விழுந்தது. அதை 
எடுத்து பார்த்தாள்‌. அது ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ வ்ரத பூஜை புத்தகமாக 
இருந்தது. மறுநாள்‌ வெள்ளிக்கிழமை அதில்‌ கூறியபடி நம்பிக்கையுடன்‌ 
பக்தியாக பூஜை செய்து வந்தாள்‌. நான்கு வெள்ளிக்கிழமை முடிந்ததும்‌ 
மஹாராஷ்ட்ர லாட்டரியில்‌ ரூ 30,000 கிடைத்தது. பெண்ணின்‌ திருமணம்‌ 
நன்றாக நடந்தது. ஸ்ரீ வைபவ லக்ஷ்மியின்‌ அருளால்‌ நான்‌ 
மகிழ்ச்சியடைந்துள்ளேன்‌. ஜய ஜய லக்ஷ்மீ எல்லோருக்கும்‌ இன்பம்‌ 
கிடைக்கட்டும்‌ என்று எழுதியுள்ளாள்‌. 


வியாபாரம்‌ வளமை பெற்றது 
சுரேஷ்‌ நன்றாக வியாபாரம்‌ செய்து லாபமடைந்து சந்தோஷமாக 
குடும்பம்‌ நடத்தி வந்தான்‌. எதிர்பாராத விதமாக லாபம்‌ குறைந்து 
வியாபாரம்‌ நலிய ஆரம்பித்தது. அவன்‌ மனைவி சரளா மிகவும்‌ மனோ 
தைரியத்துடன்‌ ஒரு வருடம்‌ சமாளித்து வந்தாள்‌. 


அச்சமயம்‌ சரளாவின்‌ மாமி வீட்டிற்கு வந்தாள்‌. சரளா மாமியிடம்‌ 
தன்‌ மனக்குறைகளைக்‌ கூறினாள்‌. மாமி, "ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ வ்ரத 
பூஜையை செய்தால்‌ உன்‌ துன்பங்கள்‌ தூர விலகும்‌” என்றாள்‌. சரளா 
உடன்‌ கடைக்குச்‌ சென்று ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி புத்தகம்‌, அஷ்ட லக்ஷ்மி 
படம்‌, ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி யந்த்ரம்‌ முதலிய தேவையான பொருட்களை 
வாங்கி வந்து வெள்ளிக்கிழமை பூஜையைத்‌ தொடங்கினாள்‌. அன்று 
மாலையே சுரேஷ்‌ கம்பெனியிலிருந்து மிக சந்தோஷமாக வீடு 
திரும்பினான்‌. 

காரணம்‌! ஒரு பெரிய வியாபாரத்‌ தொடர்பு ஏற்பட்டு ஒப்பந்தமாகியது. 
தன்‌ மனைவியிடம்‌ கூறினான்‌. அவளும்‌ மகிழ்ச்சியடைந்து தொடர்ந்து 
21 வெள்ளிக்கிழமை பூஜை செய்து பூஜை முடிக்கும்‌ நாளன்று 
101 ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ புத்தகங்களை வாங்கி எல்லோருக்கும்‌ கொடுத்து 
ப்ரஸாதமும்‌ வழங்கினாள்‌. சுரேஷ்‌ சரளா குடும்பத்தில்‌ அதற்கு பிறகு 
துக்கத்தையும்‌, துன்பத்தையும்‌ தேட வேண்டியதாயிற்று. அன்னையின்‌ 
அருள்‌ இருக்க மற்ற அரக்கர்கள்‌ அருகே வருவார்களா ? 

இப்படி கல்வி, செல்வம்‌, மனநிம்மதி அடைய முடியாமல்‌ வரும்‌ எந்த 
துக்கத்தையும்‌ போக்கடிப்பதற்கு (அன்னை ஸீ வைபவ லக்ஷ்மியின்‌ 
அருளைப்‌ பெற்று) ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ வ்ரத பூஜையைச்‌ செய்து வளம்‌ 
பெறலாம்‌. 

ஜய ஐய வைபவ லக்ஷ்மி. 


யம வைபவ லக்ஷ்மீ ஹத பூஜா வரலாறு 
வட இந்தியாவில்‌ ஒரு பெரிய நகரத்தில்‌ கோடிக்‌ கணக்கான மக்கள்‌ . 
வசித்து வந்தனர்‌. அங்கு நல்லவர்‌ பலர்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 
சத்தியத்தைக்‌ கடைபிடித்து தெய்வ பக்தியுடன்‌ சந்தோஷமாக வாழ்க்கை 
நடத்தி வந்தனர்‌. அவர்களுள்‌ அபூர்வ தம்பதிகள்‌ ஷீலாவும்‌ அவளது 
கணவரும்‌. 


33 


ஷீலா குடும்பத்தினர்‌ நல்ல குணவான்கள்‌. உழைப்பை உயர்வாகக்‌ 
கருதி செயல்படுபவர்கள்‌. பக்தியுடையவர்கள்‌. கடவுள்‌ நம்பிக்கை மிகவும்‌ 
அதிகம்‌. குறிப்பாக மஹாலக்ஷமியிடம்‌ மிகுந்த பக்தியுடையவர்கள்‌. 
வீட்டில்‌ பூஜை, பஜனை முதலியவைகளைச்‌ செய்வதோடு அன்னை 
மஹாலக்ஷ்மியின்‌ கோவிலில்‌ பூஜை பஜனை ய்‌ செய்தும்‌ 
கலந்து கொண்டும்‌ இருந்தனர்‌. 


அவர்கள்‌ குடும்பத்தில்‌ செல்வம்‌ குவிந்து த்‌ துன்பத்தையே 
அறியாது மிக்க மகிழ்ச்சியுடன்‌ வாழ்க்கை நடத்தினர்‌. ஷீலாவின்‌ கணவர்‌ 
நல்ல முதலாளியாகவும்‌, வியாபாரியாகவும்‌ இருந்தார்‌. இவர்கள்‌ 
குடும்பத்தை அந்நகரில்‌ உள்ளவர்கள்‌ ஒரு லக்ஷிய குடும்பமாகக்‌ கருதி 
மிக்க மதிப்பும்‌ மரியாதையுடனும்‌ பழகி வந்தனர்‌. 

அக்குடும்பத்தில்‌ திடீரென்று மாற்றம்‌ காணப்பட்டது. கண்‌ திருஷ்டி 
பட்டது போல்‌ ஆனது. விதி வேறு விதமாக விளையாடத்‌ தொடங்கியது. 
ஷீலாவின்‌ கணவர்‌ தன்‌ குணத்திலிருந்து நழுவினார்‌. தீயவர்களுடன்‌ 
பழக்கம்‌ ஏற்பட்டு மது அருந்துதல்‌, சூது விளையாடுதல்‌, குதிரைப்‌ 
பந்தயம்‌ விளையாடுதல்‌ ஆகிய தீய செயல்களில்‌ இறங்கினார்‌. இதன்‌ 
விளைவு? செல்வம்‌ குறைந்தது. மகிழ்ச்சி குறைந்தது. அன்னை 
மஹாலக்ஷ்மியின்‌ கருணையில்லையோ என்று நினைக்குமளவு 
தரித்திரம்‌ என்ற அரக்கன்‌ விளையாட வறுமை என்ற இருள்‌ சூழ 
ஆரம்பித்தன. மகிழ்ச்சி மறைந்தது. ஷீலா மிகவும்‌ துக்க கடலில்‌ 
மூழ்கினாள்‌. 

மிக்க வருத்தமான இந்த சூழ்நிலையில்‌ ஷீலா தன்‌ கணவரை எப்படி 
திருத்துவது என்று யோசனை செய்தாள்‌. அவன்‌ திருந்துவதாக 
இல்லை. இவளுடைய எந்தவித அறிவுரைகளையும்‌ அவன்‌ காதில்‌ 
போட்டுக்‌ கொள்ளாமல்‌ கிடைத்த பணத்தை விரயம்‌ செய்து கொண்டே 
இருந்தான்‌. 

ஆனால்‌ ஷீலா மனம்‌ தளராமல்‌ இப்படிப்பட்ட ஏழ்மை நிலை நிச்சயம்‌ 
மாறுபடும்‌ என்று தன்னம்பிக்கைக்‌ கொண்டிருந்தாள்‌. அன்னை 
மஹாலக்ஷ்மி கோவிலுக்கு போவதற்கு அவளால்‌ இயலவில்லை. 
ஏனென்றால்‌ மனதில்‌ உள்ள துக்கத்துடன்‌ அங்கு சென்று 
பக்தியில்லாமல்‌ பஜனை செய்ய வேண்டி வருமோ என்று அஞ்சினாள்‌. 


எனவே கோவிலுக்குப்‌ போகும்‌ பழக்கம்‌ அறவே நின்று விட்டது. 
இருப்பினும்‌ வீட்டில்‌” ஸ்ரீ மஹாலக்ஷ்மியை பூஜை செய்து பஜனையும்‌ 
செய்து வந்தாள்‌. தன்‌ மனக்‌ குறைகளை யெல்லாம்‌ தேவியிடம்‌ இறக்கி 
வைத்தாள்‌. என்றாவது ஒருநாள்‌ தாய்‌ நமக்கு கருணை புரியாமல்‌ போக 
மாட்டாளா? என்று நம்பிக்கைக்‌ கொண்டாள்‌. இதனால்‌ அவள்‌ 
மனச்சுமை இறங்கி தைரியமாக குடும்பத்தை நடத்த முடிந்தது. இதற்கு 
காரணம்‌ அவள்‌ மனதில்‌ இருந்த தெய்வ நம்பிக்கை கொஞ்சமும்‌ 
குறையவில்லை. 


ஒரு நாள்‌ வழக்கம்‌ போல்‌ எல்லோரும்‌ வெளியே அவரவர்‌ 
வேலைக்குச்‌ சென்ற பிறகு வாசல்‌ கதவை தாளிட்டு உள்ளே ஏதோ 
வேலையாக இருந்தாள்‌. தன்‌ ஏழ்மையைப்‌ பற்றி நினைத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அச்சமயம்‌ வாசற்கதவை யாரோ தட்டும்‌ சப்தம்‌ 
கேட்டது. ஷீலா, இந்த ஏழையின்‌ வீட்டுக்கு இந்த நேரத்தில்‌ யார்‌ 
வரப்போகிறார்கள்‌ என்று நினைத்துக்‌ கொண்டே கை வேலையை 
நிறுத்திவிட்டு வாசற்கதவைத்‌ திறந்தாள்‌. 


அன்பே உருவான வடிவம்‌, கருணையே நிறைந்த பார்வை, 
அமைதியான முகம்‌, கடாக்ஷம்‌ பொங்கிய பார்வையையுடைய ஒரு 
ஸ்த்ரீ(மாது) நின்று கொண்டிருந்தாள்‌. அவளைப்‌ பார்த்த மாத்திரத்தில்‌ 
ஷீலாவுக்கு தன்‌ மனச்சுமை நிஜமாகவே இறங்கியது போல தோன்றிற்று. 
அந்த அம்மாவை உள்ளே மகிழ்ச்சியுடன்‌ வரவேற்றாள்‌ ஷீலா. உட்கார 
வைக்க உயர்ந்த ஆஸனம்‌ ஏதும்‌ இல்லை. ஒரு கிழிசல்‌ பாயை போட்டு 
உட்கார வைத்தாள்‌. 


என்ன ஷீலா என்னை யார்‌ என்று உனக்கு அடையாளம்‌ 
தெரியவில்லையா? என்றாள்‌ அந்த அம்மா. அவள்‌ ஸாக்ஷாத்‌ ஸ்ரீ வைபவ 
லக்ஷ்மீ தான்‌ தனத்தைக்‌ கொடுக்கும்‌ தனலக்ஷ்மியே ஸ்ரீ வைபவ 
லக்ஷ்மியாக ஒரு சாதாரண பெண்‌ போல்‌ உருவெடுத்து ஷீலாவிற்கு 
உபதேசிக்க வந்திருக்கிறாள்‌. 

ஷீலா, அம்மா உங்களை அடையாளம்‌ தெரியவில்லையே. உங்கள்‌ 
உருவம்‌ நான்‌ இதுவரைப்‌ பார்த்த எந்த உருவத்துடனும்‌ ஒற்றுமை 
காணாததாக இருக்கிறது. நான்‌ உங்களை எங்கும்‌ இதுவரை 
பார்த்ததில்லையே என்றாள்‌. 


3 


நீ மறந்து விட்டாயா, ஒவ்வொரு வெள்ளிக்‌ கிழமையும்‌ 
ஸ்ரீ மஹாலக்ஷ்மி கோவிலுக்கு வருவாய்‌. பூஜையிலும்‌, பஜனையிலும்‌ 
கலந்து கொண்டு இருக்கிறாய்‌. நீயே பூஜையும்‌ பஜனையும்‌ ஏற்பாடு 
செய்து நடத்தியுள்ளாய்‌. நீ அங்கு - வரும்பொழுது நானும்‌ 
அங்குவந்திருக்கிறேன்‌. உன்னை பலமுறை நான்‌ பார்த்திருக்கிறேன்‌ 
என்றாள்‌ அந்த தாய்‌. 

அப்பொழுது ஷீலா தனக்குள்‌ நினைத்துக்‌ கொள்கிறாள்‌. நான்‌ சில 
நாட்களாக கோவிலுக்குச்‌ செல்வதில்லை. கணவனின்‌ போக்கு 
மனதிற்கு பாரமாக இருக்கு. வீட்டில்‌ நிலைமையும்‌ சரியில்லை. எனவே 
கோவிலுக்கு வரவில்லை. 


நீ அங்கு வராததால்‌ நான்‌ உன்னை இங்கு வந்து பார்க்கலாம்‌ என்று 
வந்தேன்‌. நீ எப்படி இருக்கிறாய்‌? உன்‌ கணவர்‌ எப்படி இருக்கிறார்‌? 
குழந்தைகள்‌ எல்லோரும்‌ வழக்கம்போல்‌ படித்து வருகிறார்களா? என்று 
குடும்ப விசாரணை நடத்தினாள்‌ வந்த அன்னை மஹாலக்ஷ்மி. 


இப்படி அந்த தாய்‌ பேசியதைக்‌ கண்ட ஷீலா மிகவும்‌ மனம்‌ நெகிழ்ந்து 
உருகிப்‌ போனாள்‌. அந்த அம்மாவின்‌ வார்த்தைகள்‌ ஷீலாவின்‌ 
துக்கத்தை வெளிக்‌ கொண்டு வந்தது. கண்களில்‌ நீர்‌ மல்கியது. 
வாயிலிருந்து வார்த்தைகள்‌ வெயிவரத்‌ தடைப்பட்டது. துக்கம்‌ நெஞ்சை 
யடைத்தது. 

ஷீலா தன்‌ துக்கத்தை நிறுத்திக்கொண்டு தனக்கு ஏற்பட்ட திடீர்‌ 
ஏழ்மையையும்‌, கணவனின்‌ மாறுதல்களையும்‌ தன்‌ தாயிடம்‌ கூறுவது 
போல்‌ மிக உருக்கமாக நடந்தது நடந்தபடி எடுத்துரைத்தாள்‌. 

அம்மா ஷீலா! அழாதே, வாழ்க்கையில்‌ துக்கம்‌ வந்தால்‌ நிச்சயம்‌ 
உடனே ஒரு பெரிய சுகம்‌ காத்திருக்கிறது என்று அர்த்தம்‌. துன்பமும்‌ 
இன்பமும்‌ மாறி மாறி வருவதுதான்‌ வாழ்க்கை. எனவே துக்கம்‌ 
வரும்பொழுது மனம்‌ தளராமல்‌ கடவுளிடம்‌ பாரத்தை போட்டு விட்டு பக்தி 
செய்ய வேண்டும்‌. 

எனவே, நீ உன்‌ கவலைகளை மறந்து எப்பொழுதும்‌ செய்யக்கூடிய 
லக்ஷ்மி பூஜையை இன்னும்‌ விமர்சையாக செய்‌. உன்‌ துயரங்கள்‌ யாவும்‌ 
தூர விலகும்‌ என்றாள்‌ அந்த அன்னை. 


ஷீலா, நான்‌ எப்படி அந்த லக்ஷ்மி பூஜையை செய்ய வேண்டும்‌. என்று 
விளக்கமாக நீங்கள்‌ எனக்கு கூறவேண்டும்‌. ஆசி வழங்க வேண்டும்‌ 
என்று வேண்டிக்‌ கொண்டாள்‌. 

ஸாக்ஷாத்‌ ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி தொடர்ந்து பூஜை செய்யும்‌ முறையை 
விளக்கினாள்‌. 


"லக்ஷ்மி பூஜை” “வரலக்ஷமி பூஜை” "வைபவ லக்ஷ்மீ பூஜை” என்று 
பல பெயர்களால்‌ அழைக்கப்படும்‌ ஸ்ரீ லக்ஷமீ பூஜையைச்‌ செய்வது சுகம்‌ 
தரும்‌. இப்பூஜை செல்வம்‌, மகிழ்ச்சியாவும்‌ தரும்‌. இந்த ஸ்ரீ வைபவ 
லக்ஷ்மீ பூஜையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்‌ செய்ய வேண்டும்‌. 
அல்லது பூஜை எடுத்துக்கொண்டு 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமை 
தொடர்ந்து நம்பிக்கையுடன்‌ செய்து விரதத்தை முடிக்க வேண்டும்‌. 
பிரார்த்தித்துக்‌ கொள்ளும்‌ விஷயம்‌ நிறைவேறும்‌. 


அதிகாலையில்‌ எழுந்து குளித்துவிட்டு தினமும்‌ செய்யக்கூடிய வீட்டு 
வேலை தெய்வ வழிபாடு இவைகளை முடிக்க வேண்டும்‌. அன்று 
முழுவதும்‌ மனதை ஸ்ரீ மஹாலக்ஷ்மியிடம்‌ செலுத்தி 'ஐய லக்ஷ்மீ” என்று 
ஜபித்து கொண்டிருக்க வேண்டும்‌. கோபப்படாமல்‌ அதிகம்‌ பேசாமல்‌ 
இந்த ஜபம்‌ செய்வது நல்லது. காலையிலிருந்து உபவாஸம்‌ இருக்க 
வேண்டும்‌. அன்று மாலையில்‌ விளக்கேற்றும்‌ நேரத்தில்‌ பூஜையை 
தொடங்க வேண்டும்‌. 


ஒரு ஆஸனப்‌ பலகையைப்‌ போட்டுக்கொண்டு கிழக்கு முகமாக 
உட்கார வேண்டும்‌. தான்‌ உட்கார்ந்த இடத்துக்கு முன்‌ கோலமிட 
வேண்டும்‌. அந்த கோலத்தின்‌ மேல்‌ அரிசியை பரத்தி சதுர வடிவில்‌ 
சரிசமமாக நிரவி அதன்மேல்‌ ஒரு கலசத்தில்‌ பூரண கும்பம்‌ போல்‌ 
தீர்த்தத்தை நிரப்பி வைக்க வேண்டும்‌. தீர்த்தத்தில்‌ (ஜலத்தில்‌) 
ஏலக்காய்‌, கிராம்பு, ஜாதிக்காய்‌, விலாம்புச்சிவேர்‌ போன்ற வாசனை 
திரவியங்களை சிறிது சேர்க்கவும்‌. கும்பத்தின்‌ மேல்‌ தங்கம்‌, வெள்ளி 
அல்லது சாதாரண நாணயங்களால்‌ நிரப்பிய ஒரு தட்டை வைக்க 
வேண்டும்‌. அதன்மேல்‌ அல்லது கலசத்தின்‌ அருகில்‌ அஷ்டலக்ஷ்மி 
படத்தையும்‌, பட வைபவ லக்ஷ்மீ சக்ர (யந்த்ர)த்தையும்‌ வைக்க வேண்டும்‌. 
இவைகளுக்கு சந்தனம்‌, குங்குமம்‌, புஷ்பம்‌ இவைகளால்‌ அலங்காரம்‌ 
செய்ய வேண்டும்‌. பிறகு நல்லபடி பூஜையை செய்ய வேண்டும்‌. 


37 


ஸ்ரீ வைபவ லக்ஷ்மியை மனதில்‌ த்யானம்‌ செய்து கொண்டு 
அம்பிகையை அந்த கலசத்தில்‌ யந்திரத்தில்‌ இருப்பதாக பாவிக்க 
வேண்டும்‌. தேவிக்கு செய்ய வேண்டிய எல்லா உபசார பூஜைகளையும்‌ 
செய்து ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி த்யான ச்‌'லோகத்தை பதினொன்று அல்லது 
இருபத்தி ஒருமுறை பாராயணம்‌ செய்து கீழ்கண்டபடி த்யானித்து 
வேண்டிக்‌ கொள்ள வேண்டும்‌. “ அம்மா என்‌ கவலைகள்‌ அனைத்தும்‌ 
தீர்த்து செல்வமும்‌ மகிழ்ச்சியையும்‌ தந்து காத்திடு. என்‌ போன்று 
எல்லோரும்‌ வாழ அனுக்கிரஹிக்கணும்‌ தாயே” என்று வேண்டிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அன்னைக்குப்‌ பிடித்தமான சர்க்கரை பொங்கல்‌ 
அல்லது வெல்லம்‌ போட்ட பொங்கல்‌ நிவேதனம்‌ செய்து பதினொரு 
முறை “ஐய மாம்‌ லக்ஷ்மீ” என்று கூறி ப்ரஸாதத்தை கொஞ்சம்‌ 
வைத்துக்கொண்டு மீதியை மற்றவர்களுக்கு விநியோகம்‌ செய்ய 
வேண்டும்‌. 

கும்பத்தின்‌ மேல்‌ வைத்துள்ள நாணயத்தையே ஒவ்வொரு 
பூஜைக்கும்‌ உபயோகப்படுத்த எடுத்து வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
அந்த கலசத்தில்‌ உள்ள தீர்த்தத்தை கொஞ்சம்‌ எடுத்து தான்‌ 
உட்கொண்டு பிறருக்கும்‌ கொடுத்து விட்டு மீதியை துளசிச்‌ செடியில்‌, 
கிணற்றில்‌ ஊற்ற வேண்டும்‌. கும்பத்தின்‌ கீழ்‌ வைத்த அரிசியை 
அரிசிபானைக்கடியில்‌ வைக்கவும்‌. 


இப்படி ஸ்ரீ வைபவ லக்ஷ்மியை முறையாக பூஜித்து தான்‌ இன்பம்‌ 
அடைந்து மற்ற பலரை இந்த பூஜையில்‌ ஈடுபடுத்தினால்‌ அம்பாள்‌ 
மனமகிழ்ந்து எல்லோருக்கும்‌ அருள்‌ புரிவாள்‌ என்று விஸ்தாரமாக வந்த 
அன்னை கூறி முடித்தாள்‌. | 

ஷீலா இதைக்கேட்டு மிகவும்‌ மகிழ்ச்சி' அடைந்து அம்மா தாங்கள்‌ 
கூறியபடியே நான்‌ ஸ்ரீ வைபவ லக்ஷ்மியை பங்கே. தாங்கள்‌ ஆசி 
கூற வேண்டும்‌ என்றாள்‌. 

மேலும்‌ ஷீலா இப்பூஜை செய்யும்‌ முறையையும்‌ வரலாற்றையும்‌ 
கொண்ட புத்தகத்தை பூஜையை அதாவது வ்ரதத்தை முடிக்கும்‌ அன்று 
முடிந்தளவு 11, 21, 51, 101 புத்தகத்தை குங்குமமிட்டு தாம்பூலத்தில்‌ 
வைத்து எல்லோருக்கும்‌ கொடுத்து மனப்பூர்வமாக அனைவருக்கும்‌ 


39. 


அன்னையின்‌ அருள்‌ பெற வேண்டுமென்று வேண்டிக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று மாது கட்டளை இட்டாள்‌. 


இதைக்கேட்டதும்‌ ஷீலா உண்மையிலேயே மஹாலக்ஷ்மி பக்தையான 
அவள்‌ துயரத்தைப்‌ போக்க எண்ணம்‌ கொண்டு தானே ஒரு சாதாரண 
பெண்‌ வேடம்‌ பூண்டு இப்பூஜையை உபதேசித்திருக்கிறாள்‌. ஷீலா 
போன்ற பெண்மணிகள்‌ மட்டுமல்லாமல்‌ எல்லோரும்‌ இன்பமடைய 
வழியையும்‌ கூறி மறைந்தாள்‌. 


மறுநாள்‌ வெள்ளிக்கிழமை கேட்க வேண்டுமா? ஷீலாமிக்க 
சிரத்தையுடனும்‌, நம்பிக்கையுடனும்‌, பக்தியுடனும்‌ அன்னையின்‌ 
கட்டளைப்படி பூஜையை செய்ய ஆரம்பித்தாள்‌. சிரமம்‌ இருப்பினும்‌ 
தொடர்ந்து செய்து வந்தாள்‌. என்ன வியப்பு! அவள்‌ குடும்பம்‌ சில 
நாட்களில்‌ பழைய நிலையை அடைந்துவிட்டது. அவள்‌ கணவன்‌ கெட்ட 
குணங்களிலிருந்து திரும்பி பொறுப்பாக நடந்து கொண்டான்‌. 
குடும்பத்தில்‌ செல்வமும்‌, மகிழ்ச்சியும்‌ பெருகியது. அவர்கள்‌ மனதில்‌ 
அமைதியும்‌ நிலவியது. 

ஷீலாவின்‌ வீட்டிற்கும்‌ பக்கத்தில்‌ உள்ள அண்டை அயலார்‌ 
எல்லோரும்‌ அவள்‌ ஏழ்மை நீங்கியதைக்‌ கண்டு வியப்படைந்தனர்‌. 
ஒவ்வொருவராக வந்து விசாரித்தனர்‌. ஷீலா “ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ” வ்ரத 
பூஜா மஹிமையை விவரித்துக்‌ கூறினாள்‌. அவர்களும்‌ செய்யத்‌ 
தொடங்கினர்‌. முன்போல்‌ எல்லோரும்‌ மிக விமர்சயாக ஸ்ரீ மஹாலக்ஷ்மி 
கோவிலிலும்‌ பூஜை, பஜனை முதலியவற்றை செய்தனர்‌. அந்நகரமே 
மிகவும்‌ லக்ஷமீகரமாக ஆயிற்று. 

ஏன்‌ யோசிக்கிறீர்கள்‌? நீங்களும்‌ இந்த ஸ்ரீ வைபவ லக்ஷ்மீ பூஜையை 
செய்யத்‌ தடக்‌ உங்களுக்கும்‌ உங்கள்‌ சுற்றத்தினருக்கும்‌ 
ற நள்‌ பாலிப்பாள்‌. 


ema 


ணைவலக்ஷ்மி நாராயணம்‌ செய்வதால்‌ 
ஏற்படும்‌ நன்மைகளை குறித்து 
ஒரு சகோதரி எழுதிய கடிதம்‌ 
Mrs. SHEILA KRISHNAN, C/o. Sh. P. Krishnan 
Swamy Sadom, Match Factory Road, Dadwaro, Kotojn - 324002 Rajasthan 


hoa Shai (4 Kritinors, 
2500. 21628௨ 
மேம்பட 


அலர்‌ ஆகிட இங ௫21) 
கைத்‌ ஆட, நண்‌ பஸ்கி வல்ல எ 
நஸ்ரி (இ 
நு கல்‌ டு 
நீல்ஸ்‌ ப, 


திருமண வயது வந்த சகோதரி ஒருவர்‌ தனக்கு 
திருமணம்‌ கைகூடவும்‌, நல்ல கணவர்‌ கிடைக்கவும்‌ 
“வைபவலக்ஷ்மி பூஜையும்‌ - கதையும்‌” புத்தகத்தில்‌ 
கூறியுள்ளபடி பூஜை செய்து வந்தார்‌. பூஜை செய்யத்‌ 
தொடங்கி ஐந்தாவது வாரத்திலேயே அவருக்கு 


திருமணம்‌ நிச்சயம்‌ ஆகி, ஒன்பதாவது வாரத்தில்‌ 
திருமணம்‌ நல்லபடியாக நடந்து சந்தோஷமாக வாழ்ந்து 
வருகிறார்‌. இவருடைய இளைய சகோதரியும்‌ இதே 
போன்று வைபவலக்ஷமி பூஜை செய்யத்‌ தொடங்கினார்‌. 


இப்பூஜை முடியும்‌ முன்பாகவே 'பெண்ணைப்‌ பிடித்து 


விட்டது. திருமணத்துக்கு சம்மதம்‌' என்று நல்ல செய்தி 
வந்தது. பூஜை முடிவுற்றதும்‌ விரும்பியபடி திருமணம்‌ 
சிறப்பாக நடைபெற்றது. இப்பூஜையின்‌ சக்தியைக்‌ 
கண்டு இவர்களுடைய குடும்பத்தினர்‌ வியந்து பாராட்டி 
தங்களது மகிழ்ச்சியைத்‌ தெரிவித்திருக்கிறார்கள்‌. 
இந்த இரு சகோதரிகளும்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ சிறு 
சிறு பிரச்னைகள்‌ வரும்போது வெள்ளிக்கிழமைகள்‌ 
தோறும்‌ வைபவலக்ஷ்மி பூஜையை செய்து நல்ல 
பயனடைந்து வருவதாகவும்‌, இதைப்போல எல்லோரும்‌ 
இப்பூஜையை செய்து நற்பயனை அடையட்டும்‌. 
உங்களின்‌ தெய்வீக சேவைக்கு மிக்க நன்றி என்று 
எங்களுக்கு கடிதம்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. 
இதேபோன்று பயனடைந்தவர்கள்‌ பலர்‌ இப்பூஜையின்‌ 
மஹிமையை உணர்ந்து எங்களுக்கு கடிதம்‌ மூலமும்‌ 
நேரிலும்‌ தெரிவித்து வருவது மிகுந்த மகிழ்ச்சியளிக்‌ 
கிறது. இப்பூஜையை செய்து எல்லோரும்‌ ஸகல 
செளபாக்கியங்களையும்‌ பெற வேண்டும என்று 
அம்பாளை பிரார்த்திக்கிறோம்‌. 


மஹா பக்த விஜயம்‌ என்னும்‌ 

படி பரண டுரங்கன்‌ மஹிமை 
தேவி பாகவதம்‌ 

பெரிய புராணம்‌ 

(63 நாயன்மார்களின்‌ சரிதம்‌) 
அந்தடிகாண்டம்‌ (பாலகுமாரன்‌) 
ஊாலடித்தாமரை (பாலகுமாரன்‌) 
மஷாபமதம்‌ (4 பாகங்கள்‌) 
ஆனந்த ராமாயணம்‌ (5 பாகங்கள்‌) 
விநாயக புராணம்‌ 

லலிதா ஸஹஸ்ரநாமம்‌ (பாஷ்யம்‌) 
எண்கள்‌ எனும்‌ பொக்கிஷம்‌ 
Ghildren’s Ramayanam 
Hinduism ior all 


விலை 
ரூ.பை. 


200.00 
180.00 


்‌ 90.00 


30.00 
50.00 
180.00 
116.75 
60.00 
25.00 
35.00 
100.00 
275.00 


௮ 14] ட ஓ. ஓ © 
ம்பி மமீரமம்‌ ஏலெள்வி பிம்‌ வியிடட்‌ 
* மாதுங்கா ௫) (022) 2414 1344, 2412 2318 
“* கோரேகான்‌ (022) 2876 7298 * டோம்பிவிலி (0251) 286 1890 
பி நெருள்‌ (022) 3952 2491 ப 
சென்னை * மயிலாப்பூர்‌ (044) 2464 0376, 2494 2530, 2495 3020 
நங்கநல்லூர்‌ (044) 2231 1735 
கோயம்புத்தூர்‌ * ஆர்‌.எஸ்‌.புரம்‌ (0422) 254 1523 + மதுரை (0452) 262 6090 


மும்பை 


செகந்திராபாத்‌ * ஸ்கந்தகிரி (040) 2750 3048 


௫ காஞ்சிபுரம்‌ (04112) 224415 


ISBN No. 81-7950-077-2 


SRI VAIBHAVA LAKSHMI 
POO.JAI ம KADHAI 
TANML 


GIRI TRADING AGENCY PRIVATE LIMITED 


ENNAI 
© (044) 2464 0376, 2494 2530 
© (04) 2231 1735 


MUMBAI 
© (22) 2414 1344, 2414 3140 
© (022) 28767298 
© (0251) 286 1890, 244 9585 
© (022) 3952249 


